GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


(Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[ Price : Rs. 3 . 20 Paise . 


TAMIT 


NT 0 


K 


AT 


REL 


RN 


ha 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTHAL 


^ { p N 


TIUMPHS 


* 


PUBLISHED BY AUTHORITY 


No. 40 ] 


CHENNAI, WEDNESDAY, OCTOBER 22 , 2014 
Aippasi 5 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


வருவாய்த் துறை 


நீலகிரி மாவட்டம் , குன்னூர் வருவாய் கோட்டத்தை இரண்டாகப் பிரித்து புதியதாக 
உதகமண்டலம் வருவாய் கோட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை 


42 -47 


DTP - 11 - 1 (40 ) — 1 


[ 41 ] 


42 


42 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part 11 - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 

தலைமைச் செயலகம் , 2014 அக்டோபர் 22 
நீலகிரி மாவட்டம் , குன்னூர் வருவாய்க் கோட்டத்தை இரண்டாகப் பிரித்து புதியதாக உதகமண்டலம் 

வருவாய்க் கோட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை 
No II(1 ) REV / 36/ 2014 . 

[ ஆட்சி எல்லை - நீலகிரி மாவட்டம் - குன்னூர் வருவாய் கோட்டத்தை இரண்டாகப் பிரித்து புதியதாக உதகமண்டலம் 
வருவாய்க் கோட்டம் உருவாக்குதல் - நிதி ஒதுக்கீடு - பணியிடங்கள் உருவாக்கி ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . -- 

[ அரசாணை (நிலை ) எண் 439 , வருவாய் ( வ . நி . 1(1) த் துறை , 7 அக்டோபர் 2014 .) 
படிக்கப்பட்டது : 

1 . அரசாணை (நிலை ) எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . மாவட்ட ஆட்சியர் , நீலகிரி கடித எண் ந .க . அ1/6849/ 2013 , நாள் 14 - 2 - 2014 . 

3 . கூடுதல் தலைமைச் செயலர் ( ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் பணி 6(4)/17871/2013 , நாள் 27 - 2 - 2014 . 
ஆணை : எண் 439 , வருவாய் ( வ.நி . 1(10) த் துறை , 7 அக்டோபர் 2014 . 

பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் , தமிழ்நாட்டிலுள்ள மாவட்டங்கள் , கோட்டங்கள் மற்றும் வட்டங்கள் பிரிப்பது 
தொடர்பாக மக்கள் தொகை , பரப்பளவு மற்றும் வருவாய் கிராமங்கள் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு அளவுகோல் 
நிர்ணயித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 13 - 2 - 2014 அன்று 2014 - 15 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் 
வெளியிட்ட அறிவிப்பில் நீலகிரி மாவட்டம் , குன்னூர் வருவாய் கோட்டத்தை இரண்டாகப் பிரித்து புதிதாக உதகமண்டலம் 
வருவாய் கோட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் . 

3 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , பார்வை இரண்டில் படிக்கப்பட்ட நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிக்கையின் 
அடிப்படையில் , பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட கடிதத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் 
அவர்கள் புதிய உதகமண்டலம் வருவாய்க் கோட்டம் உருவாக்குவது தொடர்பாக தனது அறிக்கையில் கீழ்க்கண்டவாறு 
தெரிவித்துள்ளார் . 

(i ) அரசாணை (நிலை ) எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 - ன்படி , குன்னூர் வருவாய்க் கோட்டத்தைப் பிரித்து 
உதகமண்டலம் தலைமையிடமாகக் கொண்டு புதிய கோட்டம் அமைக்க அரசு நிபந்தனைகளின்படி உதகமண்டலத்தை 
தலைமையிடமாகக் கொண்டு புதிய கோட்டம் அமைக்க பரிசீலிக்கலாம் என்றும் , தற்போதுள்ள குன்னூர் வருவாய் கோட்டத்தில் 
42 வருவாய் கிராமங்கள் அமைந்துள்ளதாகவும் , இதில் உதகமண்டலத்தை தலைமையிடமாகக் கொண்டு அமையவிருக்கும் புதிய 
கோட்டத்தில் உதகமண்டலம் மற்றும் குந்தா ஆகிய இரண்டு வட்டங்களை உள்ளடக்கியதில் 19 வருவாய் கிராமங்கள் அமைய 
உள்ளன எனவும் , குன்னூர் வருவாய் கோட்டத்தின் மொத்த பரப்பளவு 2147 .50 ச . கி . மீ . ஆகும் எனவும் , குன்னூர் வருவாய் 
கோட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 5 , 03 , 998 ஆகும் எனவும் , இதில் புதிய உதகமண்டலம் கோட்டத்தின் மக்கள் தொகை 
2 , 37 ,954 ஆகும் எனவும் , புதிய கோட்டத்தின் உத்தேசப் பரப்பளவு 11, 96 . 89 ச . கி . மீ . ஆகும் எனவும் தெரிவித்துள்ளார் . 

( ii ) குன்னூர் வருவாய் கோட்டத்தைப் பிரித்து புதிய உதகமண்டலம் கோட்டம் உருவாக்குதல் குறித்த நிலைப் படிவம் 
பின்வருமாறு அமைந்துள்ளது - 
வ . ஆட்சி எல்லை தற்போது உத்தேச பிரிவினைக்கு பின் கோட்டம் 

அரசாணை 
எண் . விளக்கங்கள் உள்ளபடி 

எண் 279, வ . து ., 
கோட்டம் உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய கோட்டம் 

நாள் 9 - 6 - 2003 - ன்படி 
கோட்டம் . 

குறித்த நிலை . 
குன்னூர் . உதகமண்டலம் 

குன்னூர் 
( 1) ( 2) ( 4 ) 

( 6 ) 
தலைமையிடம் குன்னூர் உதகமண்டலம் 

குன்னூர் 
2 பரப்பளவு (ச . கி .மீ .) 2147 . 50 ச . கி . மீ . 1196 . 89 ச . கி . மீ . 950 .61 ச . கி . மீ . 

குறைந்த அளவு 1000 ச . கி . மீ . 

அதிகளவு 4500 ச . கி . மீ . 
3 மக்கள் தொகை 503998 

237954 266044 

குறைந்த அளவு 4 , 00 ,000 

முதல் அதிக அளவு 15 ,00,000 
4 வருவாய் 

குன்னூர் 

உதகமண்டலம் குன்னூர் 
கோட்டத்தின் பெயர் 
சட்டமன்ற 

108 

உதகமண்டலம் உதகமண்டலம் 
தொகுதியின் பெயர் 110 

குன்னூர் 
6 பாராளுமன்ற 

19 - நீலகிரி 19 - நீலகிரி 19 - நீலகிரி 
தொகுதியின் பெயர் 


( 3 ) 


(5 ) 


Oct. 22, 2014 ] 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


43 


வ . 
எண் . 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


உத்தேச பிரிவினைக்கு பின் கோட்டம் 


தற்போது 
உள்ளபடி 
கோட்டம் 


உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய கோட்டம் . 

கோட்டம் . 
உதகமண்டலம் குன்னூர் 


அரசாணை 
எண் 279, வ . து ., 
நாள் 9 - 6 - 2003 - ன்படி 

குறித்த நிலை . 


குன்னூர் 


( 5 ) 


( 6 ) 


உதகமண்டலம் 


உதகமண்டலம் 


குன்னூர் 
குன்னூர் 
கோத்தகிரி 


9 


( 2 ) 

( 3 ) 
நகராட்சி 

1 . உதகமண்ட லம் 
எண்ணிக்கை/ பெயர் 2 . குன்னூர் 
ஊராட்சி ஒன்றியங்களின் 1 . உதகமண்டலம் 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 2 . குன்னூர் 

3 . கோத்தகிரி 
சிறப்பு பஞ்சாயத்துகளின் 1 . பாலகொலா 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 2 . இத்தலார் 

3 . முள்ளிகூர் 
4 . மேலூர் 
5 . ஜக்கனாரை 
6 . கொணவக்கரை 


1 . பாலகொலா 
2 . இத்தலார் 
3 . முள்ளிகூர் 


4 . மேலூர் 
5 . ஜக்கனாரை 
6 . கொணவக்கரை 


லம் 


10 வட்டங்களின் 

எண்ணிக்கை/ பெயர் 


1 . உதகமண்ட 
2 . குந்தா 


1 . குன்னூர் 
2 . கோத்தகிரி 


குறைந்த அளவு 
2 வட்டங்கள் 


1 . உதகமண்ட லம் 
2 . குன்னூர் 
3 . கோத்தகிரி 
4 . குந்தா 


11 வருவாய் கிராமங்களின் 

எண்ணிக்கை 


19 


23 


குறைந்த அளவு 
100 கிராமங்கள் 


42 
1 . உதகை 
2 . குன்னூர் 08 
3 . கோத்தகிரி 15 
4 . குந்தா 07 


12 


1 . உதகை 
2 . குந்தா 


1 . குன்னூர் 08 
2 . கோத்தகிரி 15 


23 


31 


12 கிராம பஞ்சாயத்துகள் 

எண்ணிக்கை 


13 


தலைமையிடத் 
திலிருந்து வெகு 
தொலைவிலுள்ள 
கிராமத்தின் தூரம் 


மாயார் - 30 கி . மீ . 
கிண்ணக்கொரை 
63 கி . மீ . 


தெங்குமரஹடா 
75கி . மீ . 
மேலூர் - 26 கி . மீ . 


தெங்குமரஹடா 
75கி . மீ 
மாயார் - 48 கி . மீ . 
கிண்ணக்கொரை 
63 கி . மீ . 
மேலூர் - 26 கி . மீ . 


4 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் , தற்போது பயன்படுத்தப்படாமல் காலியாகவுள்ள 
வேளாண்மை வருமானவரித் துறை அலுவலகத்தை புதியதாக தோற்றுவிக்கப்படவுள்ள உதகமண்டலம் வருவாய்க் கோட்டத்திற்கு 
பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் , அரசாணை (நிலை ) எண் 279, வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட 
அளவுகோலில் பரப்பளவு தவிர , மக்கள் தொகை மற்றும் வருவாய் கிராமங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்றும் , இருப்பினும் 
மேற்கண்ட அரசாணையில் குன்றுகள் நிறைந்த மலைப்பாங்கான பகுதிகளுக்கு மேற்கண்ட அளவுகோல்களை செயல்படுத்த 
வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் . 


5 . மேலும் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் , உதகமண்டலம் மாவட்ட 
ஆட்சியரின் பரிந்துரையினை ஏற்று , குன்னூர் வருவாய் கோட்டத்தினைப் பிரித்து புதிய உதகமண்டலம் வருவாய் கோட்டம் 
உருவாக்க பரிந்துரை செய்து அதற்குரிய அரசாணையை பெற்றுத் தருமாறும் , உதகமண்டலம் , வருவாய் கோட்டத்திற்கு 
17 பணியிடங்கள் தோற்றுவிக்க ஒப்பளிப்பு செய்தும் , தொடரும் செலவினமாக ரூ . 63 , 82 , 000 / - ( ரூபாய் அறுபத்து மூன்று 
இலட்சத்து எண்பத்திரண்டாயிரம் மட்டும் ) மற்றும் தொடரா செலவினமாக ரூ . 60 , 40 , 000 / - ( அறுபது இலட்சத்து நாற்பதாயிரம் 
மட்டும் ) நிதி ஒப்பளிப்பு செய்தும் ஆணை வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் . 


44 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


6 . மேற்கூறிய சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையரின் பரிந்துரையை அரசு நன்கு 
ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது . 

(i) நீலகிரி மாவட்டம் , குன்னூர் வருவாய் கோட்டத்தினை பிரித்து புதிய உதகமண்டலம் வருவாய் கோட்டம் உருவாக்கப்படுகிறது . 

( ii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள உதகமண்டலம் வருவாய் கோட்டத்திற்கு கீழ்க்கண்டவாறு மொத்தம் 11 பணியிடங்கள் 
ஒப்பளிக்கவும் , இதில் 5 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 6 பணியிடங்கள் புதியதாக உருவாக்க ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 
வ .எண் . பணியிடத்தின் Standard மறுபரவலமர்த்த ல் 

உதகமண்டலம் 
பெயர் . Pattern - ன்ப டி மூலம் 

வருவாய் 
ஒப்பளிப்பு உதகமண்டலம் 

கோட்டத்திற்கு 
செய்யவேண்டிய வருவாய் 

தோற்றுவிக்கப்பட 
பணியிடங்கள் . கோட்டத்திற்கு 

வேண்டிய 
மாற்றம் 

பணியிடங்கள் . 
செய்யப்பட உள்ள 
பணியிடங்கள் . 


வருவாய் கோட்ட அலுவலர் 
( ரூ . 15600 - 39100 + G . P . 5400 ) 
வருவாய்கோட்ட அலுவலரின் 
நேர்முக உதவியாளர் ( வட்டாட்சியர் நிலை ) 
( ரூ . 9300 - 34800 + G . P . 5100 ) 


தலைமை உதவியாளர் 
(துணை வட்டாட்சியர் நிலை ) 


உதவியாளர் 
( ரூ . 5200 - 20200 + GP 2800 ) 


5 இளநிலை உதவியாளர் 

( ரூ . 5200 - 20200 + GP 2800 ) 


6 


சுருக்கெழுத்தர் 


7 தட்டச்சர் 

( ரூ . 5200 - 20200 + GP 


2400 ) 


பதிவறை எழுத்தர் 
( ரூ . 4800 - 10000 + GP 1400 ) 


ஓட்டுநர் 
( ரூ .5200 - 20200 + GP 2400 ) 


அலுவலக உதவியாளர் 
( ரூ . 4800 - 10000 + GP 1300 ) 


11 


இரா 


இரவுக் காவலர் 
( ரூ . 4800 - 10000 + GP 1300 ) 


12 மசால்சி 

( ரூ . 4800 - 10000 + GP 1300 ) 


மொத்தம் : 


13 ) 


( iii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள உதகமண்டலம் கோட்டத்திற்கு கீழ்க்கண்டவாறு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் 
செலவினம் ரூ. 15 ,33 ,300/ - ( ரூபாய் பதினைந்து இலட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து முன்னூறு மட்டும் ) மற்றும் தொடரா 
செலவினமாக ரூ . 38, 37 ,600/ - ( ரூபாய் முப்பத்தெட்டு இலட்சத்து முப்பத்தேழாயிரத்து அறுநூறு மட்டும் ) நிதி ஒப்பளிப்பு 
செய்யப்படுகிறது . 


Oct. 22, 2014 ] 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


45 


I . தொடரும் செலவினங்கள் : 


வ . எண் . 


விவரம் . 


ஒப்பளிப்பு 
செய்யக் கோரும் 
தொகை ( ரூ) . 


ஒப்பளிப்பு செய்யும் 
தொகை ( ரூ . ) 
( ஆண்டிற்கு ) 


60 , 00 , 000 


1 பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் 

(ஆண்டொன்றுக்கு ) 


12 , 88 , 800 
( 6 பணியிடங்கள் ) 


வாடகை 


- 


2 , 10 , 000 


1, 20 , 000 


99 , 000 


99 ,000 


58 ,000 


25 ,500 


மின்சாரக் கட்டணம் (ஆண்டொன்றுக்கு ) 
எரிபொருள் ( டீசல் ) ( ஆண்டொன்றுக்கு ) 
( 165 லி . ரூ .50 X 12 மாதங்க ள் ) 

தொலைபேசி கட்டணம் (ஆண்டொன்றுக்கு ) 
6 ஈப்பு பராமரிப்பு செலவு 
7 கணினி பராமரிப்பு செலவு 

மொத்தம் : 
II . தொடரா செலவினங்கள் : 


7 , 000 


8 ,000 


63 , 82 , 000 


15 , 33 , 300 


ஒப்பளிப்பு செய்யும் 
தொகை ( ரூ .) 


வ .எண் 


விவரம் 


ஒப்பளிப்பு 
செய்யக் கோரும் 
தொகை ( ரூ .) 
( 3 ) 


(2 ) 


( 4 ) 


45 , 00 ,000 


28 , 11 ,600 
2 ,00 , 000 


5 ,00 ,000 


அலுவலக கட்டிடம் 
கோட்டாட்சியர் குடியிருப்பு 
தளவாடங்கள் 
ஈப்பு 
தொலைபேசி இணைப்பு 
கணினி 


6 , 00 , 000 


6 , 00 , 000 


10 , 000 


6 , 000 


6 


2 ,10 ,000 


75 , 000 


70, 000 


25 , 000 


பிரிண்டர் ( அச்சுப்பதிப்பு ) இயந்திரம் 
8 ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 
9 பேக்ஸ் 


80 , 000 


65 ,000 


15 , 000 


10, 000 


10 குளிர்சாதனம் 


35 , 000 


25 ,000 


11 தீயணைப்பான் 

20 , 000 

20 ,000 
மொத்தம் : 60 ,40, 000 

38 , 37 ,600 
* (Rs.25. 56 Lakhs sanctioned for the year 2013- 14 + 10 % increase) 
7 . மேலே பத்தி 6( iii ) - இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் தலைப்பின்கீழ் பற்று வைக்கப்பட வேண்டும் . 

( அ ) பணியாளர் சம்பளங்கள் ரூ .1, 000/ 
வருவாய் பணியிடங்கள் 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 

திட்டத்தில் சேராதது - AA - உட்கோட்ட பணியாளரமைப்பு 
(i ) 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு . 2053 00 094 AA 0104 ) 


46 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec.1 


( ii ) 05 அலுவலக செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ. 31500/ 

( தொடரும் செலவினம் ரூ . 25,500/ - மற்றும் தொடராச்செலவினம் ரூ. 6000 /- ) 


( த . தொ . கு . 2053 00 094 AA 0515 ) 


(ii ) 05 அலுவலக செலவுகள் 03 மின் கட்டணங்கள் 


( த . தொ . கு . 2053 00 094 AA 0533 ) 


( iv ) 05 05 அறைகலன்க ள் ரூ . 2 ,00 , 000 / 

05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
(த . தொ . கு .2053 00 094 AA 0551) 


( v ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ .1,20 ,000 / 


( த . தொ . கு .2053 00 094 AA 1916 ) 


( vi ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ .6,00, 000/ 

(த . தொ . கு . 2053 00 094 AA 2111 ) 
( vii ) 45 - 00 பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் மசக்கெண்ணெய் ரூ .99,000/ 

( த . தொ . கு .2053 00 094 AA 4502 ) 
( viii ) 76 கணினியும் துணை பாகங்களும் 01 வாங்குதல் ரூ.1,00,000/ 

(த . தொ . கு . 2053 00 094 AA 7616 ) 
( II ) கோட்டாட்சியர் குடியிருப்பு ரூ . 28 , 11 ,600 / 

4216 வீட்டுவசதி குறித்த மூலதனச் செலவு - 01 அரசு குடியிருப்புக் கட்டடங்கள் - 106 பொது தொகுப்பு இட வசதி - 
பன்னிரெண்டாம் ஐந்தாண்டுத் திட்டப் பணிகள் - II . மாநில திட்டம் - JC வருவாய்த் துறை - வீட்டுவசதித் திட்டங்கள் - 
16 பெரும்பணிகள் . 

(த . தொ .கு . 4216 01 106 JC 1601 ) 
8 . மேலே பத்தி 6 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணித் திட்டமாகும் 
( New Instrument of Services) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை 
எதிர்நோக்கி இச்செலவினம் முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . 
இதற்கான ஆணை நிதி (வ . செ . பொது .1) த் துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் 
ஒப்புதல் செய்ய உரிய படிவத்தில் இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ .ச . பொது .1) த் துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் 
தலைமைச் செயலர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 , அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் 
இச்செலவினத்தை 2014 - 2015 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு 
விளக்கக் குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி (வ . செ . பொது - 1/வருவாய்த் துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் 
செயலர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


9 . இந்த ஆணையின் இணைப்பு - | - இல் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய 
உதகமண்டலம் கோட்டம் 7 - 10 - 2014 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

10 . புதிய உதகமண்டலம் வருவாய் கோட்டம் உருவாக்குவது குறித்து , மேலே பத்தி 6 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை 
செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 


11 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் 54462/ மை .ம . ஆ .பி /14 , நாள் 30 - 9 - 2014 இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது மற்றும் கூடுதல் நிதி ஒதுக்கப் பேரேடு எண் 1192 ( ஆயிரத்து நூற்று தொண்ணூற்று இரண்டு) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


Oct . 22 , 2014 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


47 


இணைப்பு - I 


[ அரசாணை (நிலை) எண் 439 , வருவாய்த் துறை , நாள் 7 - 10 - 2014 ) 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் வருவாய் கோட்டத்தை இரண்டாகப் பிரித்து 
புதிய உதகமண்டலம் வருவாய் கோட்டம் 2014 ஆம் ஆண்டு , அக்டோபர் திங்கள் 7 - ஆம் நாளிலிருந்து கீழ்க்கண்ட 
அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . புதியதாக உருவாக்கப்படும் உதகமண்டலம் வருவாய் கோட்டத்தில் உள்ளடங்கும் வட்டங்கள் , அவ்வட்டங்களில் அடங்கும் 
வருவாய் கிராமங்கள் மீது தற்போது குன்னூர் வருவாய் கோட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி உதகமண்டலம் 
வருவாய் கோட்டாட்சியரால் 2014 ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 7 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 

அட்டவணை 
வ .எண் . வருவாய் 

வட்டங்களின் பெயர் . 
கோட்டத்தின் பெயர் . 


( 3) 


உதகமண்டலம் 


1 . உதகமண்ட 


லம் 


2 . குந்தா . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ககன்தீப் சிங் பேடி , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


